தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TN/CCN / 467/ 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 0. 80 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


GEE 


மழையே 


யே வெல்லும் 


எண் 5 ] 


சென்னை, புதன்கிழமை, பிப்ரவரி 10 , 2010 

தை 28 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 140 (1)- ன்கீழ் ஜி . 2159 . ஆண்டார்குப்பம் 
விவசாய சேவை கூட்டுறவு சங்கத்தின் பதிவினை ரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் 3293/07/சப் .) 
முதன்மை வருவாய் அலுவலர் , காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியின் கடிதம் ந . க . 87 / 88 - 89/ அ . 9 (1 ) 
நாள் 01- 11 - 2007 - ன்படி ஜி .2159 , ஆண்டார்குப்பம் விவசாய சேவை கூட்டுறவு சங்கத்தினை இறுதி முடிவு கட்டுதல் குறித்த 
அறிக்கை ஏற்றுக் கொள்ளப்பட்டு , மேற்படி கலைக்கப்பட்ட ஜி . 2159 , ஆண்டார்கும்பம் விவசாய சேவை கூட்டுறவு சங்கத்தின் பதிவு 
எண் 1983 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1)- ன்கீழ் ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 

இந்த ஆணை 17 -12 - 2007 முதல் நடைமுறைக்கு வருகின்றது . இந்த ஆணை எனது கையொப்பமும் அலுவலக முத்திரையிட்டு 
2007ஆம் ஆண்டு , டிசம்பர் மாதம் , 17 - ம் நாள் வழங்கப்படுகிறது . 


பொன்னேரி, 
2007 டிசம்பர் 17 . 


பெ . பழனிநாதன் , 
துணைப்பதிவாளர் . 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப் பிரிவின்கீழ் டிஒய்டி . 850 . வள்ளுவர் நகர் அனைத்து மகளிர் 
பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கத்தினை கலைத்தல் மற்றும் கலைப்பு அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந . க . எண் 3581/இ2/ 09.) 
தூத்துக்குடி மாவட்டம் , கோவில்பட்டி வட்டத்திலுள்ள டிஒய்டி . 850 வள்ளுவர் நகர் அனைத்து மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2 ) ( பி ) - ன்கீழ் 
துணைப் பதிவாளர் (பால்பதம் ) , திருநெல்வேலி 2010 - ம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 
138 (1) - ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்பதம் ), திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) திருநெல்வேலி , 
இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திருநெல்வேலி, 
2010 ஜனவரி 12 . 


இரா . முத்துகிருஷ்ணன் , 
துணைப்பதிவாளர் ( பால்பதம் ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP - VI-1 (T - Sup .)(5 ) - 1 


